ஸ்ரீ: 
கள்‌ அருளி 


ஆசா! 'சங்த பட்டோலை 
குறிப்புகள்‌ எழுதியவர்‌: 
ஸீ.உ.லே, 0.6 ஸரீதிவாஸ.சார்யர்‌ ஸ்வாமி, ஸீசாலாதுஜமிஷன்‌ கெளரவ பொதுச்செயலாளர்‌, 
ஸர.உ.வே.குவளகுடி சிங்கமம்யங்கார்‌ பாடசாலை ஆசிரியர்‌, ஸரீரங்கம்‌, திருச்சி, 


குறிப்பு முன்னுரை: 


"ஆசார்யர்கள்‌ அருளிச்செய்த பட்டோலை "' என்னும்‌ நூல்‌ திருநாங்கூர்‌: 
சிரதிவாதி பயங்கரம்‌ ஸ்ரீவைகுந்த விண்ணகரம்‌ திருமாளிகையிலுள்ள ரஹஸ்ம: 
கரந்த ஓலைச்சுவடியில்‌ உள்ளது. பெரியபெருமாள்‌ தொடங்கி சமீபகாலம்‌ 200,300) 
வருஷங்களுக்கு முன்‌ வசையுள்ள ஸ்ரீவைஷ்ணவ ஆசார்யர்கள்‌ ௮ருளிச்செய்துள்ள 
கிரந்தங்களின்‌ அட்டவணை வடிவில்‌ இந்நூல்‌ அமைந்துள்ளது. இந்நூலில்‌ சேராத: 
மற்றும்‌ சில பல நூல்களும்‌ இருக்கவேசெய்யும்‌, சிறப்பாகச்‌ சில இதில்‌ குறிக்கப்‌: 
பட்டுள்ளன. உதாஹரணமாகப்‌ "'பெரியபெருமாள்‌ ஸ்ரீயைலேசதயாபாத்ரம்‌ அருளிச்‌ 
செம்தார்‌'" நம்மாழ்வார்‌ அண்டகோளம்‌ என்ற அகவல்‌ அருளிச்செய்தார்‌" என்பதை: 
எடுத்துக்கொள்ளலாம்‌. நம்மாழ்வார்‌ ௮ண்டகோளம்‌ என்ற அகவல்‌ அருளிச்செய்தார்‌. 
என்பதில்‌ அபிப்ராய பேதம்‌ உள்ளது. அது மற்றொரு விஷயம்‌... தனியாக 
விமர்சிக்கவேண்டி௰து, அனேகமாகப்‌ பெரும்பாலும்‌ ஆசார்யர்களின்‌ பெனர்வாபர்ம! 
க்ரமத்திலேயே (முன்பின்‌ வரிசைக்‌ கிரமம்படியே] நூல்‌ அமைந்துள்ளது. 
ஸதீவைஷ்ணவ உலகில்‌ இம்மாதிரி நால்களின்‌ அட்டவணை ஒன்று கயாரிக்கவேணும்‌ 
என்ற எண்ண மிருந்தபோது, தற்செயலாக இந்த ஓலைச்சுவடியைப்‌ பார்க்க 
நேரிட்டது. இந்த நூல்‌ பூர்த்தியாக இல்லை. மேலும்‌ இப்போது வரை வெளிவந்துள்ள. 
நூல்களையும்‌ சேர்த்துக்கொள்ளலாம்‌, ஸ்ரீவைஷ்ணவ உலகில்‌ இன்றுவரை: 
வெளிவராத பல நூல்களின்‌ பெயர்களும்‌ இதில்‌ வந்துள்ளன. அவைகளை ஆராய்ந்து. 
கண்டுபிடித்து வெளியிடவும்‌ ஒரு தூண்டுகோலாக இந்நூல்‌ உபயோகப்படும்‌ - இந்த 
நோக்கத்திலேயே இது வெளியிட உத்தேசிக்கப்‌ பட்டது. ஒருவர்‌ ௮ருளிச்செய்ததை: 
மற்றொருவர்‌ அருளிச்செய்ததாகவும்‌ இதில்‌ சில பகுதிகள்‌ உள்ளன. அவைகளை 
ஆராய வேண்டும்‌, குறிப்புக்கள்‌ ப்ராக்கெட்டுக்குள்‌ உள்ளன. குற்றம்‌ களைந்து! 
நல்லதைக்‌ கொள்ள வேணுமாகக்‌ கேட்டுக்கொள்கிறேன்‌; 


்ரீலைலேரத மாபாரத்ரம்‌ - மாசி 2015. விர்‌ 


ஆசார்யர்கள்‌ அருளிச்செய்த பட்டோலை. ்‌] 


நரல்‌ தொடக்கம்‌: 


ம்‌ 


பெரியபெருமாள்‌ ஸ்ரீசைலேசதயாபாத்ரம்‌ அருளிச்செய்தார்‌. (லேதாதி 
ஸகல சாஸ்திர பிரவர்த்தகனான எம்பெருமான்‌ பெரிய பெருமாளாசிம: 
அர்ச்சாரூபியானபோது இதை அருளினார்‌ என்கை.) 


பேரருளாளன்‌ ஆறு வார்த்தை அருளிச்செய்தார்‌. 


இருமழிசையாழ்வார்‌ ஷண்மதத்துக்கும்‌ க்ரந்தம்‌ பண்ணினார்‌. (இவர்‌. 
பல சமமங்களிலும்‌ புக்குக்‌ கடைசியில்‌ பேயாழ்வாரால்‌. திருத்திப்‌ 
பணிகொள்ளப்பட்டார்‌, அவ்வப்போது அந்தந்த மதங்களில்‌ கிரந்தங்கள்‌ 
பண்ணியிருக்கலாம்‌,; ஸ்ரீவைஷ்ணவத்தில்‌ நான்முகன்‌ திருவந்தாதி, 
திருச்சந்தவிருத்தம்‌ அருளிச்செய்தார்‌.) 


பெரியாழ்வார்‌. கல்பஸுத்ர வ்யாக்யானம்‌ பண்ணினார்‌. 
(திருப்பல்லாண்டு பெரியாழ்வார்‌ திருமொழி அருளிச்செய்தார்‌.) 


குலசேகரப்பெருமாள்‌ முகுந்தமாலை அருளிச்செய்தார்‌. (பெருமாள்‌. 
திருமொழி அருளிச்செய்தார்‌. முகுந்தமாலை. அருளிச்செய்த விஷயத்தில்‌ 
அமிப்சாயபேதம்‌ இருக்கிறத.) 


இருமங்கையாழ்வார்‌ பரசமயகண்டனம்‌ பண்ணினார்‌. (பெரிய: 
திருமொழி திருக்குறுந்தாண்டகம்‌, திருலெழூகூற்றிருக்கை, சிறிய 
திருமடல்‌, பெரியதிருமடல்‌, திருநெடுந்தாண்டகம்‌ அருளிச்செய்தார்‌. 


நம்மாழ்வார்‌ அண்டகோளம்‌ என்ற அகவல்‌ அருளிச்செய்தார்‌. 
திருவிருத்தம்‌, திருவாசிரியம்‌, பெரியதிருவந்தாதி, திருவாய்மொழி 
அருளிச்செய்தார்‌. இவர்‌ ப்ரபந்நஜனகூடஸ்தர்‌,.) 


மதுரகவி கண்ணிநுண்டிறுத்தாம்பு அருளிச்செய்தார்‌. (இங்கு மற்ற 
ஆழ்வார்களின்‌ திவ்யம்‌ ரபந்தங்களையும்‌ குறித்துக்‌ கொள்ளவேணும்‌.. 
பொய்கையாழ்வார்‌ முதல்‌ திருவந்தாதி, பூதத்தாழ்வார்‌. இரண்டாம்‌. 


(கிமைலேதை யாபாத்ரம்‌ - மாசி, 2013 ரிக்‌ 


ஆசார்யர்கள்‌ அருளிச்செய்த பட்டோலை. டம 


10. 


7. 


02. 


03. 


திருவந்தாதி, பேயாழவார்‌ மூன்றாம்‌. திருவந்தாதி, ஆண்டாள்‌ திருப்பாலை. 
நாச்சியார்‌. திருமொழி; சொண்டரடிப்பொடியாழ்வார்‌. திருமாலை, 
திருப்பாணாழ்வார்‌. அமலனாதிபிரான்‌. அருளிச்‌ 


நாதமுனிகள்‌ ந்யாஸதத்த்வம்‌ என்ற ஸத்ரமூம்‌, யோக ரஹஸ்யமும்‌: 
அருளிச்செய்தார்‌. (நீயாயதத்வம்‌ என்கிற நூலும்‌ நாதமுனிகள்‌ அருளிச்‌. 
செய்தது. அதன்‌ பல பகுதிகள்‌ ஸ்ரீவேதாந்த தேசிகரால்‌ மேற்கோளாகக்‌, 
காரட்டப்பட்டுள்ளன. ஸ்ரீபாஷ்யத்திலும்‌ சில ந்யாயதத்த்வ ம்லோகங்கள்‌. 
மேற்கோளாகக்‌ காட்டப்பட்டுள்ளன. நயாஸதத்த்வம்‌ ஸ2த்ரரூபமான க்ரந்தம்‌. 
என்று இந்தூலால்‌ தெரியவருகிறது. நம்மாழ்வார்‌ மூலமாக ப்ரபத்தி 
மார்க்சுத்தைப்பெற்றுப்‌ பிரவர்த்தித்தவசானபடியால்‌ நயாஸதத்வம்‌ என்ற. 
நூல்‌ அருளிச்செய்திருக்கலாமென்பதில்‌ ஒளசித்மமுள்ளது. நாதமுனிகள்‌. 
கிரந்தமொன்றும்‌ இன்றுவரை பூர்ணமாகக்‌ கிடைக்கவில்லை, 


ஆளவந்தார்‌. ஆகமப்ராமாண்யம்‌, மஹாபுருஷ நிர்ணயம்‌; 
ஸித்இத்ரயம்‌, கீதார்த்த ஸங்க்ரஹம்‌, சது:ச்லோ£, ஸ்தோத்ரரத்னம்‌ 
அருளிச்செய்தார்‌. 


இருக்கச்சிநம்பி வரதராஜாஷ்டகம்‌ அருளிச்செய்தார்‌. 


இருக்கோட்டியூர்‌ நம்பி ப்ரமேயஸாரம்‌, பத்துவார்த்தை அருளிச்‌ 
செய்தார்‌. 


பெரியதம்பி ஸீவைஷ்ணவ இனசரிதம்‌ அருளிச்செய்தார்‌. 
[காற்றெட்டுத்‌ திருப்பதி விஷயமாகவும்‌ நூல்‌ அருளிச்செய்ததாக செவிவழிச்‌. 
செய்தி, பெரியதிருமலைநம்பிகள்‌ எம்பெருமானாரது மாதுலர்‌ (அம்மான்‌) 
ஸ்வாசார்ம. நியமனத்தால்‌ எம்பெருமானாருக்கு ஸ்ரீராமாயணார்த்தம்‌. 
உபதேசித்தார்‌. அவர்‌ அருளிச்செய்ததாகப்‌ '*பெரியதிருமலை நம்பிகள்‌ 
அருளிச்செய்த ஸ்ரீசாமாயண ஸ்வாபதே,௰ வ்யாக்‌,யாநம்‌"" என்ற நூல்‌, 


முதிமைலேமத யாயாத்ரம்‌ - மாசி 2013 னி 


ஆசார்யர்கள்‌ அகுளிச்செய்த பட்டோலை: ன 


0. 


த 


16, 


37. 


78, 


ஸஜிலைலேரதை யாத்‌ 


திருநாங்கூர்‌ பிரதிவாதி பயங்கரம்‌ ஸ்ரீவைகுந்த விண்ணகரம்‌ திருமாளிகை, 
மமிலுள்ள பழைய கையெழுத்து பிரதியொன்றை அடியேன்‌ சென்னை தங்க 
சாலையிலுள்ள ஸ்ரீராமர்‌ கோவில்‌ ஜிர்ணோத்தாரணக்‌ கமிட்டியார்‌. 
வெளியிட்ட மலரில்‌ அச்சிட்டு வெளியிட்டுள்ளேன்‌.) 


எம்பெருமானார்‌ வேதாந்ததீபம்‌, வேதாந்தஸாரம்‌, வேதார்த்த 
ஸங்க்‌,ரஹம்‌, ஸ்ரீபாஷ்யம்‌, $தோபாஷ்யம்‌, கத்யத்ரயம்‌, நித்யம்‌, 
பத்மாஸனோபலவிஷ்டம்‌ இத்யாதி ஸ்லோகத்வயமும்‌ அருளிச்‌ 
செய்தார்‌. (பெரியஇதிருமொழிக்கு வாழிபரகாலன்‌ என்ற தனியனும்‌, 
பெரியதிருவந்தாதிக்கு முந்துற்ற நெஞ்சே, என்ற தனியனும்‌ அருளிச்‌ 
செய்தார்‌.) 


இருக்குருகைப்பிரான்‌ பிள்ளான்‌, நயப்ரகாசிகை (த்யாயப்ரகாயரிகை?) 
ஆறாயிரப்படி முதல்‌ அருளிச்செய்துள்ளார்‌. 


கூரத்தாழ்வான்‌ ஸ்ீவைகுண்டஸ்தவம்‌, அதிமாநுஷ ஸ்தவம்‌, 
ஸுந்தரபாஹூஸ்தவம்‌, வரதராஜஸ்தவம்‌,, ஸ்ரீஸ்தவம்‌ 
யமகரத்னாகரம்‌, தத்‌,வ்யாக்‌,யானம்‌, நித்யம்‌, லக்ஷ்மீநாத, யோநித்ய, 
மச்யுத, குருபரம்பரையும்‌ அருளிச்செய்தார்‌. ர்குருபசம்பரை - வாக்ய 
குருபரம்பரை, மமகரத்னாகரம்‌ ஆழ்வான்‌ அருளிச்செய்தார்‌ என்ற: 
விஷயத்தில்‌ அபிப்ராயபேதம்‌ உள்ளது.) 


அருளாளப்பெருமாள்‌ எம்பெருமானார்‌ ஞானஸாரம்‌ ப்ரமேயஸாரம்‌ 
அருளிச்செய்தார்‌. 


கோவிந்த ஜீயர்‌ யஇத,ர்மஸமுச்சயம்‌ அருளிச்செய்தார்‌. (இவர்‌ முன்பு 
மாத,வப்ரகாறன்‌ என்கிற பெயருள்ளவராம்‌ அத்‌,வைத ஸ.ந்யாஸியா 
மிருந்தார்‌. இவரிடந்தான்‌ எம்பெருமானார்‌ பூர்வாம்ரமத்தில்‌ அத்வைதம்‌. 
பயின்றார்‌. பிறகு, எம்பெருமானாரிடம்‌ இந்த யாதவப்ரகாறன்‌ ஆஸ்ரமித்து: 
கோவிந்தஜீயர்‌ எனப்‌ பெயர்பெற்றார்‌.)] 


ட டப தசனசைனஇஇ. பில 


ஆசாரியர்கள்‌ அகுளிச்செய்த பட்டோலை: ம்‌ 


19. 


23. 


25. 


26. 


27. 


எம்பார்‌ - சரமகு,ருவிஷயம்‌. ஸ்ரீறவிஷ்ஞாபனஸப்ததி ரஹஸ்யம்‌ 
முதலானவை அருளிச்செய்தார்‌. 


வங்டிபுரத்துநம்பி - நித்யம்‌, இருப்பஇிக்கோர்வை முதல்‌ அருளிச்‌ 
செய்தார்‌. 


பட்டர்‌- அஷ்டஸ்லோ$, ஸ்ரீரங்கராஜஸ்தவம்‌, ஸ்ரீகுணரத்னகோசம்‌, 
க்ரியாதீ,பம்‌, ஸ்லோகத்ரயம்‌, ஸஹஸ்ரநாமபாஷ்யம்‌, குருப்ரபாவ. 
தீபிகை, சரமப்ரமாணம்‌ முதல்‌ அருளிச்செய்தார்‌. (இவசால்‌ பல. 
திரமஞ்சனக்கட்டியங்களும்‌ அகுளிச்செய்யப்பட்டிருக்கின்றன. அவைகளை 
ஸ்ரீரங்கத்தில்‌ நம்பெருமாள்‌ திருமஞ்சனத்தின்போது பட்டர்‌ ஸந்ததியார்‌. 
ஸேலிக்கக்‌ கேட்கலாம்‌.) 


ஸ்ரீராமப்பிள்ளை ஆர்த்தி முதலானவை அருளிச்செய்தார்‌. 
அவர்குமாரர்‌ பராரபட்டர்‌ - கூமாஷோட,சஅருளிச்செய்தார்‌. 


அவர்‌ குமாரர்‌ வேதவ்யாஸபட்டர்‌ ஸ்ருதப்ரகாணிகை, ஸ்ருத, 
ப்ரதி,பிகை, வேதார்த்த ஸங்க்‌, ரஹ வ்யாக்‌,யாநம்‌, ஸப, லோப 
நிஷத்‌, வ்யாக்‌,யாநம்‌, -கபகஷீயம்‌, கத்‌. யவ்யாக்‌,யாநமும்‌ அருளிச்‌ 
செய்தார்‌. 


அவர்‌ குமாரரான நடுவில்‌இருவீஇிபட்டர்‌ பிஷ்டபஸ* நிர்ணயம்‌, 
அஷ்டாக்ஷரதி,பிகை, ரஹஸ்யத்ரயம்‌, த்‌,வயபிடக்கட்டு, தத்த்வ 
விவரணம்‌, ஸ்ரீவத்ஸவிம்மதி முதலானவை அருளிச்செய்தார்‌. 


முதலியாண்டான்‌ ரஹஸ்யத்ரயமும்‌, அஸ்மத்குரு தனியன்‌ முதல்‌ 
அருளிச்செய்தார்‌. 


அவர்‌ குமாரர்‌ கந்தாடையாண்டான்‌ விஜ்ஞாபநஸ்துஇ முதலானவை, 
அருளிச்செய்தார்‌. 


ஸ்ரிஸைலேனத யாயாத்ரம்‌ - மாசி 2915 வரித்‌ 


ஆசாரியர்சன்‌ அருளிச்செய்த பட்டோலை ப்‌ 


28. 


32, 


ஸ்ரீமைலேகத யாமாத்ரம்‌ - மாசி 2013 


பட்டர்‌ திருவடிகளிலே ஆஸ்ரயித்த ஸ்ரீரங்கநாராயணஜியர்‌, உபநிஷத்‌, 
வ்யாக்‌,யாதம்‌, ஸ்தோத்ர வ்யாக்‌,யாநம்‌ அருளிச்செய்தார்‌. (இவர்‌ 
அருளிய உபநிஷத்‌ ல்யாக்‌,மாநப்‌ பகுதிகள்‌ ஈட்டின்‌ பீரமாணத்திரட்டில்‌: 
எடுக்கப்பட்டுள்ள, சஹஸ்யத்ரய ஸாரத்தில்‌ ஸ்ரீஸ-5க்தப_£ஷ்ம. 
கர்த்தாவாக எடுக்கப்பட்ட பெரிய ஜீயர்‌ இவரே, ஸே, தகம்‌ அருளிய 
கூரநாராயணஜியர்‌ இவசே,) 


நஞ்ஜியர்‌ இருவாய்மொழி வ்யாக்‌,யாநம்‌ ஒன்பஇனாமிரப்படி, 
இருமொழி வ்யாக்‌,யாதம்‌ ஒன்பஇினாயிரப்படி, இருப்பாவை வ்யாக்‌, 
யாநம்‌ ஈராயிரப்படி, இருவந்தாதிகளுக்கு வ்யாக்யாதாந்தரம்‌, கண்ணி 
வ்யாக்யா, இருப்பல்லாண்டுரை, ரஹஸ்யத்ரயம்‌, 0ரணாக,இ 
கத்‌ய வ்யாக்‌,யா, நித்யம்‌, வேதரர்த்த,ஸாரம்‌, பரமார்த்த, விவேகம்‌, 
சரமகு,ருரஹஸ்யமும்‌ அருளிச்செய்தார்‌. (இக்‌ கிரந்தங்களில்‌ சிலவே. 
கிடைக்கின்றன, கிடைக்காதவைகளை கிடைக்குமா என மேலும்‌: 
ஆசாயலேண்டும்‌.)] 


ஸ்ரீஸேநாபதிஜீயர்‌ சுத்தஸம்ப்ரதாயரத்னம்‌, எழில்புதுவைமாலை 
முதல்‌ அருளிச்செய்தார்‌. (மூமூக்ஷுப்படி மூலம்‌ 4/, அதன்‌ ல்யாக்‌,யாநங்‌' 
களில்‌ இவருடைய வார்த்தை எடுக்கப்பட்டுள்ளது. நயாயகலாபஸங்கரஹம்‌. 
இவர்‌ அருளியது ௮ச்சில்‌ வந்துள்ளது... 


இருவரங்கத்தமுதனார்‌ இராமாநுசநூற்றந்தாதி, திருப்பாவை 
ஈராமிரப்படி, இருப்பதிக்கோர்வை, எம்பெருமானார்‌ தாலாட்டு முதம்‌: 
அருளிச்செய்தார்‌. (இசாமாநுசநூற்றந்தாதியே கிடைக்கிறது, மற்றவை. 
கிடைக்கவில்லை, அமுதனார்‌ திருமாளிகையில்‌ ஓலைச்சுவடிகளில்‌ 
கிடைத்தாலும்‌ கிடைக்கலாம்‌, முயற்சி செய்யவேண்டும்‌. அமுதனாரால்‌. 
திருமஞ்சனக்‌ கட்டியங்களும்‌ தமிழில்‌ சில பாக்களும்‌ அருளப்பட்டிருக்‌. 
கின்றன. அமுதனார்‌ வம்சத்தவர்களிடம்‌ இவைகள்‌ உள்ளன.) 


ஆசார்யர்கள்‌ அகுளிச்செய்து பட்டோலை: ப 


2 


3. 


3. 


ஸுிமைலேராத வாயாத்ரம்‌ - மாசி 2013. 


ஸோமாசியாண்டான்‌ சரமேரபாய விவரணம்‌, கு,ருகு,ணாவலி,, 
கு,ருகு,ண விவரணம்‌, ஷடர்த்த,ஸங்கேரபம்‌, நயத்‌,யுமணி ஜீ,பிகை: 
அருளிச்செய்தார்‌. (எம்பெருமானாரின்‌ சிஷ்சாய்‌ ஸ்ரீபஈஷ்யத்திறகு. 
'ரீபாஷ்மவிலரணம்‌' என்னும்‌ முதல்‌ ல்மாக்‌,யாநமருளியவர்‌ இவரே, இந்த 
ஸோமயாஜியாண்டானின்‌ திருநாமம்‌ 'ராமமிஸ்சர்‌" என்பது... 


எங்களாழ்வான்‌ ஸாரார்த்த,சதுஷ்டய விவரணமும்‌. ஸ்ரீவிஷ்ணு 
சித்தமும்‌ அருவிச்செய்தார்‌. (ஸீலிஷ்ணுசித்தியம்‌ - ஸ்ரீவிஷ்ணு: 
புசாண வ்யாக்‌,மாநம்‌, ஸாரார்த்த சதுஷ்டயம்‌ வார்த்தாமாலையில்‌, 
உள்ளது.) 


நம்பிள்ளை தனிப்ரணவம்‌, இருவிருத்தஈடு, கண்ணிஎடு, கத்யத்ரய 
வ்யாக்‌,யா, ரஹஸ்யத்ரம்‌, இருப்பல்லாண்டுஈடு முதல்‌ அருளிச்‌ 
செய்தார்‌. 


அம்மாள்‌ சரமோபாயலங்க்‌,ரஹம்‌, ஸ்ரீபரஷ்யோபந்யாஸம்‌, 
உபோசத்‌காதம்‌, ப்ரமேயமாலை, தத்த்வஸாரம்‌, யதிராஜவிஜய 
பணம்‌, தடீபஞ்சகம்‌, ஸாரார்த்த,ஸங்க்‌ ரஹ்‌, ஸ்லோகத்‌,வயம்‌, 
பரத்வாதி,பஞ்சகமும்‌ ரஹஸ்யமும்‌ அருளிச்செய்தார்‌. (அம்மாள்‌ - 
'நடாதாசம்மாள்‌, த,£டீபஞ்சகம்‌ கூரத்தாழ்வான்‌ அருளியது எனவும்‌ கூறுவர்‌. 


வடக்குத்‌ இருவீதிப்பிள்ளை இருவாய்மொழி ஈடுமுப்பத்தாறாயிரம்‌, 
ஆசார்யஸம்மஇ முதல்‌ அருளிச்செய்தார்‌. 


பெரியவாச்சான்பிள்ளை இருவாய்மொழிக்கு இருபத்து நாலாமிரப்படி,, 
முவாமிரத்துக்கு வ்யாக்‌,யா, பரந்தரஹஸ்யம்‌, ஸ்தோத்ர வ்யாக்‌,யா, 
கூத்‌,ய வ்யாக்‌,யா, பெருமாள்‌ அப,யப்ரத,ன வ்யாக்‌,யா, பிராட்டி. 
அப,யப்ரத£ன வ்யாக்‌,யா, மாணிக்கமாலை, நிக,மநப்படி, இவ்ய 
ப்ரபந்த,£நுஸந்தாநரஹஸ்யம்‌, உபகாரரத்தம்‌, ரஹஸ்யத்ரயம்‌, 
தத்த்வத்ரயம்‌, ஸகலப்ரமாணதாத்பர்யம்‌, உப,யவிவரணம்‌, நவரத்ன 


பர 


ஆசார்யர்கள்‌ அருளிச்செய்த பட்டோலை: 4 


மாலை, ப்ரமேயஸாரம்‌, தத்‌.வ்யாக்‌,யாநம்‌, சது:-ஸ்லோ வ்யாக்‌,யா,. 
ஸ்லோகத்‌,வயம்‌, ஏகஸ்லோ£&, தனிஸ்லோக, ஸங்க்‌,ரஹப்படி, 
மாரீரோத்பத்யநுஸந்தநம்‌, விவேகம்‌, ஜிதந்தா வ்யாக்‌,யாநம்‌, இருக்‌ 
குருகூர்ரத்னம்‌, 'ராமம்மே*க்கு ஸம்ஸ்க்ருதடீகை, இருபத்து: 
நாலாயிரப்படிக்கு உபந்யாஸம்‌, ஸாமக்‌,ரீபரம்‌பராநாசம்‌, ஸமாரீரகை: 
கண்ட்‌,யம்‌, ஸ்ரீரங்க, ராஜஸ்தவ உரை, தத்த்வவிவேகம்‌ முதலானவை 
அருளிச்செய்தார்‌. (சது:ம்லோகீ வ்யாக்யானம்‌ பெரியவாச்சான்‌. 
சிள்ளை சிறியதாகவும்‌ ௮வர்‌ குமாரர்‌ நாயனாராச்சான்பிள்ளை. 
விரிவாகவும்‌ அருளிச்செய்தனர்‌. ) 


38. அவருக்கு த.த்தகுமாரரான நாயனாராச்சான்பிள்ளை, ரஹஸ்யத்ரயம்‌, 
தத்த்வவிவரணம்‌, முக்தயே,ரக,ரவலீ, அணுத்வ புருஷகாரத்வ 
ஸமர்த்த,னமான தத்த்வஸங்க்‌,ரஹம்‌, அஷ்டாத,ற ஸம்வாத,ம்‌, 
கைவல்ய நிர்ணயம்‌, ஜ்ஞாநார்ணவம்‌, சரமோபாய நிர்ணயம்‌, பிஷ்ட 
'பா-திர்ணயம்‌ முதலானவை அருளிச்செய்தார்‌. 


29. அவர்‌ சிஷ்யரான வாதிகேஸரி அழகயமணவாள ஜீயர்‌ தருவாய்‌ 
மொழிக்குப்‌ பன்னீராயிரப்படி, இருவிருத்தஸ்வாபதே, ம்‌, தருவாய்‌ 
மொழிக்கு ஸ்லோகரூபஸங்க, இ, தத்த்வ£ீ,பம்‌, த, பப்ரகாணிகை, 
தத்த்வதி,பஸங்க்‌,ரஹம்‌, தத்த்வநிரூபணம்‌, ரஹஸ்யாம்ருதம்‌, 
ரஹஸ்யத்ரயவிவரணம்‌, அத்‌,யாத்மசிந்தை, விவரணமாலை, 
ததத்த்வஸங்க்‌, ரஹ ஸாரார்த்த,ம்‌, ரஹஸ்யத்ரயத்துக்கு ஸ்லோகரூப 
விவரணம்‌, தத்த்வபூஷணம்‌, ப்ரதிஸ்லோகம்‌ மணிப்ரவாள 
வ்யாக்‌, யாநமான 8,தாஸாரம்‌, இருபத்துநாலாயிரப்படிக்குப்‌. 
ப்ரமாணத்திரட்டு, ரஹஸ்யத்ரயார்த்த, சந்தனம்‌, ஈட, கோபத்‌, வயம்‌. 
ராமாநுஜ த்‌, வயங்களுக்கு வ்யாக்‌,யாநம்‌, உபதே, மாலை, 
முஸலூஸலயம்‌, சரமகுருசரிதை முதலானவை அருளிச்செய்தார்‌. 


40... அவர்‌ சிஷ்யர்‌ உத்‌, பரஹரமணீயர்‌, உபதே,றமாலை வ்யாச்‌,யா 
அருளிச்செய்தார்‌. 


எிலைலேதையாபாத்ரம்‌ அமாசிஜோத ற ட வ்‌ 18 


ஆசார்யர்கள்‌ அருளிச்செய்த பட்டோலை: ட 


ஷீ, 


ஸரீலைலேமாத யாபாத்ரம்‌ - மாசி 201 


அவர்‌ குமாரரான பரகாலநல்லான்‌ பரகாலநல்லான்‌ ரஹஸ்யத்ரயம்‌, 
மைவண்ணதறுங்குஞ்சி வ்யாக்‌,யா அருளிச்செய்தார்‌. (பட்டர்‌ 
அருளியதாக வழங்கும்‌ மைவண்ண நறுங்குஞ்சி வ்யாக்‌,யா இவர்‌ 
அருளியதே என ஷோட,மாத்‌,யாயியில்‌ ஸுத,ர்மந ஸ்த_ரபக ஸ்வாமி 
நிர்ணயித்தது இதனால்‌ வலியுறுத்தப்படுகிறது.,) 


வாதிகேஸரி சிஷ்யரான இருமாலையாண்டான்‌ ரஹஸ்யத்ரயஸாரம்‌, 
ப்ரமேயரத்னம்‌ அருளிச்செய்தார்‌. 


நம்பிள்ளை சிஷ்யரான பின்பழகய பெருமாள்‌ ஜீயர்‌, குருபரம்பரா. 
ப்ரபாவம்‌ மூவாயிரப்படி அருளிச்செய்தார்‌. (ஆறாயிரப்படி என ப்ரஸித்தி,) 


பிள்ளைலோகாசார்யர்‌, அஷ்டாதச ரஹஸ்யம்‌ அருளிச்செய்தார்‌. 
இன்னமும்‌ ஸம்ஸ்க்ருத தத்த்வவிவேகம்‌, கத்யவ்யாக்யான சிறுபடி,, 
பெரியபடி, நாலுவார்த்தை, அவஸ்தாத்ரயமும்‌ அருளிச்செய்தார்‌. 
அஷ்டாதச ரஹஸ்யத்துக்கும்‌ அடிவரவு - முமுக்ஷ்வாதி, தந்யாதி, 
தத்வாதி, ஸாதீ.ந்‌ சதுஸ்த்ரித்‌,விஸங்க்‌ ,மாஸமேதாந்‌ க்ரமேண | ப்ரா$ீ,ந்‌ 
நவாதீந்‌ ஸ்ரியாதி.ந்‌ தத.ாதீ,ந்‌ ஐகு,: க்ருஷ்ண புத்ரப்ரணீதாந்‌ 
ந்கந்‌. | ரவன்டாசசாஹஸ்மமாவது - 1. மூமுக்ஷுப்பமு.. 
2,மசிய2பதிப்படி, 3, பரந்தபடி, 4,யாத்ருச்சிகப்படி, 5, தனித்திருமந்த்ரம்‌, 
6,தனித்வயம்‌, 7.தனிசரமம்‌, 8, தத்த்வத்சயம்‌, 9, தத்த்வமோக,ரம்‌, 
/0, ஸம்ஸார ஸாம்ராஜ்யம்‌, //, ஸாசஸங்க்‌,ரஹம்‌, /2. ப்ரபந்நபரித்ராணம்‌, 
79, ்ரமேயமேக,ரம்‌, /4, நவரத்னமாலை, /.5,நவவித,ஸம்ப,ந்த,ம, /6. 
(்ரீவசநபூ,ஷணம்‌, /7, அர்ச்சிராதி,, /8.அர்த்தபஞ்சகம்‌, [ஸம்ஸ்க்ருத தத்த்வ. 
'வியேகம்‌ முதலியவை கிடைக்கவில்லை, ஆராயவேண்டும்‌). 


அவர்‌ இருத்தம்பியார்‌ அழகியமணவாளப்பெருமாள்‌ நாயனார்‌, 
இருப்பாவை ஆறாயிரப்படி, இருப்பல்லாண்டு வ்யாக்‌,யாநம்‌, 
இருவிருத்தம்‌ ஆறாமிரப்படி, ஆசார்யஹ்ருதயம்‌, அருளிச்செயல்‌ 
ரஹஸ்யத்ரயம்‌, சரணாகஇிமாலை, ஆசார்ய ஹ்ருதயப்‌ பட்டோலையும்‌ 


வரி 


'ஆசார்மர்கள்‌ அருளிச்செய்த பட்டோலை, ப 


4. 


4. 


5. 


புகிமைலேவத யாபாத்ரம்‌ - மாசி 2015 


அருளிச்செய்தார்‌. (ஆசார்யஹ்ருதய பட்டோலை என்பது எது என்பதை: 
ஆராயவேண்டும்‌, ஆசார்மஹ்குதயத்தில்‌ தான்‌ உதாஹரித்த மேற்கோள்கள்‌: 
இன்னார்‌ இன்னார்‌ அருளிச்செய்த இன்ன இன்ன கரந்தங்களிலுள்ளலை. 
என்பதைக்‌ குறித்திருக்கலாம்‌.)] 


கூரகுலோத்தமத,ரஸர்‌ ஸ்ரீவசதபூ.ஷணஸங்க,தி முதலானவை 
அருளிச்செய்தார்‌. 


நாலூராச்சான்பிள்ளை  இருமொழிக்கும்‌ பெரியாழ்வார்‌ 
இருமொழிக்கும்‌ உரை அருளிச்செய்தார்‌. 


திருப்புட்குழி ஜீயர்‌ உபதேசமாலை அருளிச்செய்தார்‌. 


இருவாய்மொழிப்பிள்ளை பெரியாழ்வார்‌ இருமொழி ஸ்வாபதே,மம்‌, 
வ்யாப்திரஹஸ்யம்‌, சரணப்ரமாண ஸாரஸங்க்‌ ரஹம்‌ அருளிச்‌. 
செய்தார்‌. (சரமப்ரமாண ஸாரஸங்க்‌,ரஹம்‌ என்றிருக்கலாம்‌.. 


பெரியஜீயர்‌ பெரியாஜ்வார்‌ இருமொழி வ்யாக்‌,யாநம்‌, நூற்றந்தாதி 
வ்யாக்‌, பாதம்‌, ரஹஸ்யத்ரய வ்யாக்‌,யாதம்‌, தத்த்வத்ரய வ்யாக்‌,யாநம்‌, 
ஸ்ரீவசநபூஷண வ்யாக்‌,யாதம்‌, ஆசார்யஹ்ருத,ய வ்யாக்‌,யாநம்‌, 
யஇராஜவிம்‌-ைஇ, உபதேசத்தை, இருவாள் பொறி தூத்தத்தாத, 
ஆர்த்தி, ஈட்டுப்ரமாணத்திரட்டு, தத்வத்ரயப்ரமாணத்திரட்டு, பல 
இருநாமங்கள்‌, இருவாராதனக்ரமம்‌, "நாதம்‌ பங்கஜ..." "இருவருள்‌ 
மால்‌..." என்ற தனியன்‌ **லோக குரும்‌ கு,ருபி,** இவை 
முதலானவை அருளிச்செய்தார்‌. (பெசியஜியர்‌ - மணவாள மாமுனிகள்‌] 


மேல்நாட்டாயி தத்த்வத்ரய வ்யாக்‌,யா, ரஹஸ்யத்ரய வ்யாக்‌,யா, 
ஸ்ரீவசநபூஷண வ்யாக்‌,யா, ஆசார்யஹ்ருத,ய வ்யாக்‌,யா முதலானவை 
அருளிச்செய்தார்‌. (ஆயி-ஜநந்மாசார்யர்‌, நாலூராச்சான்பிள்ளையிடம்‌. 
இவரும்‌, திருவாய்மொழிப்பிள்ளையும்‌ ஈடுமுப்பத்தாறாயிரப்படி காலகேஷபம்‌: 
கேட்டனர்‌.) 


20. 


ஆசார்யர்கள்‌ அருளிச்செய்த பட்டோலை: வரர்‌ 


2. 


57. 


௫. 


எிலைலேதையாயாத்தம்‌ மசித்த ற ட. ணி 


பெரியபட்டர்பிரான்‌ ஜீயர்‌, அந்தமோபாய நிஷ்டை, முதலானவை 
அருளிச்செய்தார்‌. 


இருநாராயணபுரத்தில்‌ ஸ்ரீக்ருஷ்ணகுமாரர்‌ ஆசார்யர்கள்‌ வார்த்நாமாலை 
அருளிச்செய்தார்‌. (இந்த ஸ்ரீக்குஷ்ணகுமாரர்‌ என்பவர்‌ யார்‌ என 
விமர்சிக்கவேண்டும்‌..) 


அப்புள்ளார்‌ காலப்ரகாயரிகை முதலானவை அருளிச்செய்தார்‌. 


நாலூராச்சான்பிள்ளை இருமொழி வ்யாக்‌,யாநம்‌ அருளிச்செய்தார்‌. 
(47ம்‌. எண்ணில்‌ குறிக்கப்பட்டவரும்‌ இவரும்‌ ஒருவரா? வேறா? ஈன: 
விமர்சிக்குவேணும்‌)] 


அழகியமணவாளப்பெருமாள்‌ நாயனார்‌ குமாரர்‌ க்ருஷ்ணாசார்யர்‌ 
விரோதி, பரிஹாரம்‌, கு,ருபரம்பராப்ரப_£வம்‌ முதலானவை அருளிச்‌ 
செய்தார்‌. அவருக்குத்‌ இருவாய்மொழி ஆசார்யர்‌ என்றும்‌ இருநாமம்‌. 
(இந்த அழசியமணவாளப்பெருமாள்‌ நாயனார்‌ பிள்ளைலோகாசார்மர்‌ திருத்‌ 
தம்பியாரிலும்‌ வேறானவர்‌. அவர்‌ பரமவிரக்தராம்‌ நைஸ்டி,கப்‌,ரஹ்ம. 
சாரிமாகவே எழுந்தருளியிருந்தார்‌ எனப்‌ பீரஸித்தி, நாயனாராச்சான்‌. 
பிள்ளையின்‌ திருநாமம்‌ அழகிய மணவாளப்பெருமாள்‌ நாயனார்‌ என்பதே, 
ஆகையால்‌ அவர்‌ குமாரர்‌ பாட்டனாசான பெரியவாச்சான்‌ பிள்ளையின்‌ 
திருநாமமான க்ருஷ்ணாசார்யர்‌ என்னும்‌ பெயரைப்‌ பெற்றிருக்கலாம்‌. 


பின்பழடியநயினார்‌ நாயன்‌, விஸ்தாரமாக கு,ருபரம்பராப்ரபவம்‌. 
அருளிச்செய்தார்‌. 


பெரியபட்டர்பிரான்‌ ஜீயர்‌ இருவடிகளில்‌ ஆஸ்ரயித்த அழகியமணவாள 
த_ஸர்‌ நாயன்‌, கு,ருபரம்பராப்ரப,ஈவம்‌ மூவாயிரப்படி அருளிச்‌ 
செய்தார்‌. 


ஆத்தான்‌ எம்பெருமானார்‌, உபதே,ஸமாலை வ்யாக்‌,யா அருளிச்‌ 
செய்தார்‌. 


ஆசார்யர்சன்‌ அகுளிச்செய்த பட்டோலை. 12. 


ல்‌, 


6. 


எறும்பியப்பா ஜீயர்‌ விஷயமாக பூர்வோத்தர இ,நசரி, திருப்பள்ளி 
யுணர்த்தல்‌, வரவரமுநி தகம்‌, வரவரமுநிகாவ்யம்‌, சரமோபாய 
தாத்பர்யம்‌, சரமகு,ருநிர்ணயம்‌, ஸத்மார்க்க,த,ர்ப்பணம்‌, விலக்ஷண 
மோக்ஷ£ாதி காரம்‌ முதலானவை அருளிச்செய்தார்‌. 


அப்பிள்ளை ஐந்து இருவத்தாதிக்கும்‌ உரை, யஇிராஜவிம்பாஇி 
வ்யாக்‌,யாநம்‌, பெரியாழ்வார்‌ இருமொழி உரை, பெரியபெருமாள்‌ 
முதல்‌ வாழித்திருநாமமும்‌ அருளிச்செய்தார்‌. 


ப்ரஇிவாதி,ப,பங்கரம்‌ அண்ணா பெரியபெருமாள்‌ முதல்‌ நம்மாழ்வார்‌ 
அளவாக ப்ரபத்தி மங்க,ளாஸாஸநம்‌ அருளிச்செய்தார்‌. (இவர்‌, 
மேலும்‌ வரவசமுதி சைகம்‌, அஷ்ட்லோகிக்கு ஸம்ஸ்க்ருத வ்யாக்‌,யாநம்‌,, 
/09 திவ்யதேற எம்பெருமான்களுக்கும்‌ ஸுப்‌ரப_£தம்‌ ப்ரபத்தி மங்களா-. 
பமாஸதம்‌ முதலானவை அருளிச்செய்துள்ளார்‌ என்பதாக பூர்வர்கள்‌ அருளிய: 
இவரது: வைப, வநூல்களில்‌ காணப்படுகிறது. வரவரமுனி தகம்‌ 
அஷ்டஸ்லோசி வ்யாக்‌, யச, ஸ்ரீவேங்கடே ஸுப்ரபாதம்‌, பிரபத்தி மங்களா 
மாஸநங்கள்‌ அச்சில்‌ வந்துள்ளன.) 


ஜீயர்‌ இருப்பேரனாரான ஜீயர்‌ நாயனார்‌ உபதே, ரத்னமாலை. 
ஸ்லோகம்‌, நக்ஷத்ரமாலை அருளிச்செய்தார்‌. 


கந்தாடையண்ணன்‌ திருப்பேரனார்‌, ஸ்ரீபராங்குச பஞ்சவிம்மாதி முதல்‌. 
அருளிச்செய்தார்‌. 


அனத்தாண்பிள்ளை அநந்தாசார்யர்‌ ஸ்ரீவசநபூஷண மீமாம்ஸை 
அருளிச்செய்தார்‌. 


வானமாமலை ஜீயர்‌ இருவாராதனக்ரமம்‌ அருளிச்செய்தார்‌. 
[மணலாளமாமுனிகள்‌ ஏற்படுத்திய ௮ஷ்டதி,க்க,ஐங்கள்‌ திருநாமம்‌, 
4.வானமாலை ஜியர்‌, 2, திருவேங்கட ஜீயர்‌, 3,பரவஸ்து பட்டர்பிரான்‌ ஜீயர்‌, 
4. கோயில்‌ கந்தாடையண்ணன்‌, 5. எறும்பியப்பா, 6, அப்பிள்ளை, 
7: அப்புள்ளார்‌, 8, ப்சதிவாதி,ப,யங்கரம்‌ அண்ணா என்பது... 


இிலைலேதையாயாத்ரம்‌ “மசித்த ட ட ட ற ற டட ஷை 22 


ஆசார்யர்கள்‌ அருளிச்செய்த பட்டோலை. அமி 


6. 


696. 


பி 


2. 


ஞானத்‌,ருஷ்டி அழகப்பங்கார்‌, ஸாரார்த்த,ரத்னமாலை, ஈட்டுக்குப்‌. 
பாட்டுத்தோறும்‌ உபத்யாஸம்‌, நூறு இருவாய்மொழிக்கும்‌ 
உபந்யாஸம்‌, பத்துப்பத்துக்கும்‌ உபத்யாஸம்‌, உபோத்‌,க£ஈதோபந்யாஸம்‌, 
நிக,மந உபந்யாஸம்‌, ஈட்டுப்ரமாணத்திரட்டுக்கு ரை, இருப்பாவை 
தாத்பர்யம்‌, இருப்பாவைக்கருத்து, இருமந்த்ர யோஜனை, த்‌,வய 
யோஜனை ௨பந்யாஸம்‌, மூவாயிரத்துக்கும்‌ ப்ரமாணத்திரட்டு, 
ரஹஸ்யத்ரய ஸ்ரீவசநபூ,ஷண ஆசார்யஹ்ருத,ய ப்ரமாணத்திரட்டு, 
அருளிச்செய்தார்‌. (நம்பிள்ளை ஈடு அருளிச்செய்தாப்போலே) இவர்‌ 
அருளிச்செய்யக்கேட்டு கேட்டபடியே அப்பு முதலானோர்‌ 
அரும்பதம்‌ அருளிச்செய்தனர்‌. 68 அப்புவரும்பதம்‌, 69 பிள்ளை 
யரும்பதம்‌, 70 அய்யங்கார்‌ அரும்பதம்‌, 71 ராமாதுஜய்யங்கார்‌ 
அரும்பதம்‌. இவ்வளவு முடியவும்‌ (பூர்ணமாகவும்‌) 78 தொட்டை 
யரும்பதம்‌ 3 பத்துக்கும்‌, 73 அழகர்‌ அரும்பதம்‌ 8 பத்துக்கும்‌ ''சக்கரத்‌ 
தண்ணலே: என்கிற பாட்டளவும்‌. (இக்காலம்‌ ௮ரும்பதகாலம்‌ 
என்னலாம்‌.) 


அப்புவும்‌, பிள்ளையும்‌ மூவாயிரத்துக்கும்‌ அரும்பதங்களும்‌, 
தத்த்வத்ரய, ரஹஸ்யத்ரய, ஸ்ரீவசதபூ- ஷண ஆசார்யஹ்ருத,ய 
அரும்பதங்களும்‌, அதுகளுக்கு உபத்யாஸங்களும்‌ பரநதபடிக்குக: 
கடி.னவாக்யார்த்த,ம்‌ தீ,பப்ரகாயமிகையரும்பதமும்‌ அருளிச்செய்தனர்‌. 


அவர்‌ இருத்தமையனார்‌ (இருத்தமப்பனார்‌?) ஆத்தான்‌, குன்றத்தூர்‌ 
அப்பனுக்கு ஸாதிக்க அவரும்‌ அரும்பதம்‌ அருளிச்செய்தார்‌. 


அவர்‌ இருத்தமப்பனார்‌ பெரியராமாதுஜம்பிள்ளை கந்தாடை 
நாயனுக்கு ஸாதிக்க அவரும்‌ ஸம்ஸ்க்ருத அரும்பதம்‌ அருளிச்‌ 
செய்தார்‌. 


அழகப்பங்கார்‌ குமாரர்‌ பெரிய சடகோபாசாரியர்‌ ஈடுப்ராஸங்கி,க 
ப்ரமாணத்திரட்டு, இருக்கச்சி நம்பிசரிதம்‌ முதல்‌ அருளிச்செய்தார்‌. 


ிலைகேரதவாயாத்ரம்‌ “மாசி ய ற ட. வல 23. 


ஆசார்யர்கள்‌ அகுளிச்செய்து பட்டோலை. 14 


ர. 


ர 


டி 


76 


1௩. 


க 


(ு்ரிமைலேதை யாயகத்ரம்‌ - மாசி 2013. 


ஆத்தான்‌ இருவடிகளிலே ஆஸ்ரமித்த வேதாந்தி ராமாதுஜ ஜீயர்‌ 
இவ்யஸ ரரி ப்ரப,ஈவதீ,பிகை முதல்‌ அருவிச்செய்தார்‌. 


இருக்குடந்தையண்ணா கடி,னப்ர8,பிகை அருளிச்செய்தார்‌. 


அவர்குமாரர்‌ மட, கோபாசார்யச்‌ அருஞ்சொல்விளக்கமும்‌, மூவாயிரம்‌ 
அருஞ்சொல்‌ விளக்கமும்‌ அருளிச்செய்தார்‌. 


அரும்பதம்‌ அப்பு குமாரர்‌ அழகப்பங்கார்‌, ப்ரதிபத,ம்‌ உபந்யாஸங்கள்‌ 
அருளிச்செய்தார்‌. 


பிள்ளைலோகார்ய ஜீயர்‌, உபதே,ரத்தமாலை வ்யாக்‌,யா, 
(நீணைலேஸேத்யாதி, தனியன்களுக்கு வ்யாக்‌,யா, செய்யதாமரைத்‌ 
தாளிணைவ்யாக்‌,யா, ஏகஸ்லோ£ல்யாக்‌,யா, பராங்கும இ,வ்யசரிதம்‌, 
பரகால இ.வ்யசரிதம்‌, ராமாதுஜ இ,வ்யசரிதம்‌, ய£ந்த்‌,ரப்ரவண 
ப்ரபாவம்‌, இவ்யப்ரப,ந்தாநுஸந்த_னம்‌, ஸத்ஸம்ப்ரத,£யமாலை. 
ஸகலப்ரமாண ஸங்க்‌,ரஹம்‌ 10000 ராமாநுஜரஹஸ்யத்ரயம்‌, வாக்ய 
கு,ருபரம்பரைக்கு வ்யாக்‌, பாதம்‌ அருளிச்செய்தார்‌. (இவர்‌ சாமாதுஜ. 
நூற்றந்தாதி வ்யாக்‌,யாநமும்‌ அருளிச்செய்தார்‌, ஸ்ரீவைஷ்ணவ. 
ஸமாயாசாச நிஷ்கர்ஷமும்‌ இவர்‌ அருளிச்செய்ய இவரது சிஷ்யரால்‌: 
டுபடுத்தம்பட்டது- 

சோளங்கிபுரம்‌ தொட்டயாசார்யர்‌ சண்ட,மாகுதம்‌, பாராஸர்ய 
விஜயம்‌, பஞ்ச விஜயமும்‌ அருளிச்செய்தார்‌. 


ஸ்ரீதிவாஸ ரட,கோப ஜீயர்‌ வேதந்த பரிப_ஈஸை முதல்‌ அருளிச்‌ 
செய்தார்‌. 


தொட்டயாசார்யரிருவரும்‌, தப்பில்‌ பிள்ளை க்ருஇிகளுக்கு 
ஸம்ஸ்க்ருதமாயும்‌ மணிப்ரவாளமாயும்‌ வ்யாக்‌,யாதங்கள்‌, ப,ஈஷ்ய 
இ,பிகை, யதீந்த்ரமத$,பிகை, ஸ்ரீபாஷ்ப உபந்யாஸம்‌ முதல்‌. 


ஆசார்யர்கள்‌ அகுளிச்செய்த பட்டோலை. ர ப்‌ 


82. 


க 


" அருளிச்செய்தார்‌ (ஸரீவேத,ரந்த தே.ஜிகர்‌ வைப ,வபரமான ஆசார்யவிஜம: 


'சம்பூ தொட்டயாசார்யர்‌ அருளிச்செய்தது. இவ்விடத்தில்‌ தூப்பில்‌ பிள்ளை 
என்று ப்ரஸித்‌,ச,சான வேதந்த தே.றிகர்‌ நூற்றுக்கணக்கான 4,ரந்த,ங்கள்‌. 
ஸம்க்ருதம்‌ தமிழ்‌ இருமொழிகளிலும்‌ அருளிச்செய்துள்ளார்‌. ஸரீ.உ.வே; 
ஜகதாசார்ய ஸிம்வ.பாஸநாதிபதி மகாவித்வான்‌ காஞ்சீப்‌ர.ப.அண்ணங்கராசாரிய 
ஸ்வாமி தேமிக க,ரந்த,மாலா என்ற பெயரில்‌ தேறிகர்‌ கீருதிகளையெல்லாம்‌. 
ஒருசேர அச்சிட்டு வெளியிட்டுள்ளார்‌. வேதாந்த தேமிகர்‌ திருக்குமார்‌ 
நயினாசாசார்யர்‌ அதி,கரண ஸாசாவலீ ல்மாக்‌,யாநம்‌ முதல்‌ அருளிச்‌ 
செய்தார்‌. 


ஷஷ்டி ப்ரப,ந்த, நிர்மாதாவான ஸ்ரீமந்நாராயண வண்சடகோபஜியர்‌, 
புருஷகார மீமாம்ஸை, ஸந்த்‌,யாவந்த,ன ப_ஷ்யம்‌, ரஹஸ்யத்ரய 
ஜிவாது முதல்‌ அருளிச்செய்தார்‌. (இவர்‌ ஸ்ரீஅுஹோபில மட,ஸ்தாப 
கசான ஆதிவண்‌ சடகோப ஜியரது சிஷ்யர்‌, மடத்தின்‌ இரண்டாவது. 
பட்டத்தை அலங்கரித்தவர்‌.,) 


கோயிலண்ணன்‌ வரத,நாராயணர்‌ ஜீயர்‌ ஸத்‌,கு.ரு இ,பிகாவலி, 
முதலானவை அருளிச்செய்தார்‌. 


எறுவ் வெர்பா இருவங்ஸ்யரான அ 


அஷ்டாத, ஸம்வாத,ம்‌ அருளிச்செய்தார்‌. 


ஈவிர்ிள்னை ரஹஸ்யம்‌. 


பட்‌ 


தாதய்யங்கார்‌ வம்ஸ்யரான நம்பாக்கம்‌ ஐயன்‌ புருஷஸுக்த: 
பாஷ்யம்‌, ஸம்ப்ரதய சந்த்‌,ரிகையும்‌ அருளிச்செய்தார்‌. 


தத்‌,வம்ஸ்யரான படாலஸரஸ்வதி ரஹஸ்யத்ரய£ீ,பிகை முதல்‌ 
அருளிச்செத்யார்‌. 


அவர்‌ குமாரர்‌ ராமாநுஜ தே,ஸிகன்‌ ஸ்ரீப_£ஷ்யாதி கரணோபந்யாஸம்‌,, 
ஸ்ரீபராங்குமபாது,காபஞ்சானத்‌, கேத £ஸ்துதி, வரவரமுநிபாது,கா 
வைப,வம்‌, ஆசார்யாள்‌ த்‌,யானங்கள்‌, ஜாக்‌,ருஹி, ஆழ்வார்‌ அந்தாதி, 


முதிஸைலேனதை யாயாத்ரம்‌ - மாசி 2015 ட்‌] 


ஆசார்யர்கள்‌ அருளிச்செய்த பட்டோலை, 76 


மண்டப சதுஷ்டயஸ்தோத்ரம்‌ முதல்‌ அருளிச்செய்தார்‌. (மண்டப. 
சதுஷ்டயமாவது - புஷ்ப, தீயாக, , பேக, ,ஜஞான மண்டபம்‌; புஷ்ப. 
மண்டபம்‌ திருமலை, தீயாக, மண்டபம்‌ பெருமாள்‌ கோவில்‌, பேக, மண்டபம்‌ 
திருவரங்கம்‌ பெரியகோவில்‌, ஜஞானமண்டபம்‌ (மேலக்கோட்டை, 
திருநாராயணபுரம்‌), 


8... அவர்‌ இருத்தம்பியார்‌ ்ரீஒருஷ்ண தே,ஸரிகன்‌, ரஹஸ்யத்ரயார்த்தது. 
ஸந்த_ாநஸ்லோகங்கள்‌ ரஹஸ்யத்ரயஸித்‌,தா,ந்தம்‌, ரஹஸ்யத்ரய 
ஸங்க்‌ ரஹவிவரணம்‌ ரஹஸ்யத்ரயதீபிகை, ஒருநாயகோபந்யாஸம்‌: 
இருவாய்மொழி ஸங்க்‌,ரஹம்‌ முதல்‌ அருளிச்செய்தார்‌. 


68... ஸ்ரீமைல மூன்று ஜியர்களும்‌ எறும்பியிலப்பாவும்‌, 


முடிவரை: 


இத்துடன்‌ இந்நூல்‌ பூர்த்தியாகாமல்‌ முடிவடைகிறது. இதன்‌ மூல ஓலைம்‌. 
மிரதியிலும்‌ இவ்வளவேயிருக்கவேணும்‌. அல்லது பூர்த்தியாம்‌ பிரதி எழுதுவதற்கு முன்‌ 
அந்த ப்ரதி திருப்பிக்‌ கொடுக்கப்பட்டிக்கும்‌, ப,ஈலஸரஸ்வதி என்பவர்‌ இன்றைக்கு. 
சுமார்‌ 200 வருஷங்களுக்கு முற்பட்டவராகலாம்‌, ஸஈப்ரஸித்‌,த,ரான திருமழிசை 
அண்ணாவப்பங்கார்‌ ஸ்வாமி இவரது புரரவதாரம்‌ என்பர்‌. இந்த நூலில்‌ மற்றும்‌. 
பலரின்‌ திருநாமங்களும்‌, பல க்‌,ரத்த,ங்களின்‌ பெயர்களும்‌ விட்டிருக்கிறது. 
இன்றுவரை க,சந்த,நிர்மாணம்‌ செய்துவருமவர்களின்‌ திருநாமங்களும்‌: 
க்‌,ரந்த,ங்களின்‌ பெயர்களும்‌ இதன்‌ தொடர்ச்சியாகத்‌ தெரிந்தவனவு சேர்த்துக்‌. 
கொள்ளவேனும்‌, இந்நூலின்‌ முயற்சி ஸரீவைஷ்ணவ ஸம்ப்ரத,£யத்தில்‌, 
ஆசார்யர்கள்‌ ஸம்ஸ்க்ருதமொழியிலும்‌ சமிழ்மொழியிலும்‌ எவ்வளவு ச்‌,சந்த,ங்கள்‌ 
எவ்வளவு பிரிவுகளில்‌ செய்துள்ளனர்‌, இன்றுவரை எவ்வளவு செய்துவருகின்றனர்‌. 
ஞீவைஷ்ணவ வளர்ச்சி எவ்வனவுவசை ஏற்றமாயுள்ளது இவைபோன்றவைகளை 
ஆராம்ந்தின்புறுவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது. இந்த 4்‌,ரந்த,ங்களை 
மெல்லாம்‌ தேடி ஆராமந்து: கிடைக்குமவைகளை அச்சிட்டு வெளியிடுவது! 
லோகோபகாரமானவொரு தொண்டாகும்‌. 


குறிப்புகளுடன்‌ கூடிய ஆசார்யர்கள்‌ அருளிச்செய்த பட்டோலை முற்றிற்று, 


ஸ்ரிமைலேமத யாபாத்ரம்‌ - மாசி 2013 


